

































































15. 


20. 


2௦5. 


90. 


95. 


26 

விதுரன்‌ கூறிய அறிவுரை 
துரியோ தனன்‌இச்‌ சு$சோற்கள்‌ கூநிடவும்‌ 
பேரியோன்‌ விதுரன்‌ பேரிதஞ்‌ சினங்கொண்‌(, 
“ மூட மகனே மோழீயோணா வார்த்தையினைக்‌ 
கேடவரல்‌ அறியாய்‌, கீழ்மையினாற்‌ சொல்லிவீட்டாய்‌ ; 
புள்ளிச்‌ சிறுமான்‌ புலியைப்போய்ப்‌ பாய்வதுபோல்‌ 
பிள்ளைத்‌ தவளை பேரும்பாம்பை மோதுதல்போல்‌ 
ஐவர்‌ சினத்தின்‌ ஆழலை வளர்க்கின்றாய்‌, 
தெய்வத்‌ தவத்தியைச்‌ சீர்குலையப்‌ பேசுகிறாய்‌; 
நின்னுடைய நன்மைக்கிந்‌ நீதியேலாஞ்‌ சோல்லுகிறேன்‌ ; 
என்னுடைய சோல்‌,வேறு எவர்போருட்டூம்‌ இல்லையடா ! 
பாண்டவர்தாம்‌ நாளைப்‌ பழியிதனைத்‌ தீர்த்திவோர்‌, 
மாண்டூ தரைமேல்‌, மகனே ! கிடப்பாய்கீ, 
தன்னழிவு நா6ந்‌ தறுகண்மை என்னேடா ? 
முன்னமோரு வேனன்‌ முடிந்தகதை கேட்டிலையோ ? 
௩ல்லோர்‌ தமதுள்ளம்‌ மையச்‌ செயல்சேய்தான்‌ 
போல்லாத வேனன்‌, புழுவைப்போல்‌ மாய்ந்திட்டான்‌ : 
கேஞ்சஞ்‌ சுடவுரைத்தல்‌ நேர்மைஎனக்‌ கொண்டாயோ ? 
மஞ்சனே, அச்சோல்‌ மருமத்தே பாய்வதன்றோ ? 
கேட்டார்தம்‌ வாயில்‌ எளிதே கிளைத்துவிடூம்‌ ; 
பட்டார்தம்‌ நெஞ்சில்‌ பலநாள்‌ அகலாது; 
வேக்நரகு சேர்த்துவிடும்‌, வித்தை தடூத்துவிடூம்‌: 
மன்னவனே, நோந்தார்‌ மனஞ்சுடவே சொல்லுஞ்சோல்‌ ; 
சொல்லிவிட்டேன்‌ ; பின்னோருகால்‌ சொல்லேன்‌, . 

கவுரவர்காள்‌ ! 

புல்லியர்கட்‌ கின்பம்‌ புவித்தலத்தில்‌ வாராது. 
பேராசை கொண்ட மபிமைச்செயல்கள்‌ சேய்கின்நீர்‌ ! 
வாராத வன்கொடுமை மாவிபத்து வந்துவிடும்‌. 


பாண்டவர்தம்‌ பாதம்‌ பணிந்தவர்பாற்‌ பண்ணப்‌ 
மீண்டவர்க்‌ கோந்து விட்டூ விநயமுடன்‌ - 
























































































































































































































































